GOVERNMENT OF TAMIL NADU 

2021 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 3.20 Paise . 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RNMENT 


NADU 


PUBLISHED BY AUTHORITY 


TRIUMPHS 


No. 17 ] 


CHENNAI , WEDNESDAY , APRIL 28 , 2021 
Chithirai 15 , Pilava Thiruvalluvar Aandu - 2052 


Part 11 Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


Pages . 


COMMERCIAL TAXES AND 
REGISTRATION DEPARTMENT 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Industrial Tribunal for Adjudication 


186-191 


Labourt Courts for Adjudication 


191 


186 


திருத்த அறிவிக்கை 


191 


Indian Stamp Act . — Provisions for the 

Consolidation of duty chargeable in respect of 
issue of Insurance Policies by the United India 
Insurance Company Limited , Madurai - 1 for 
certain period , etc. 

HOME DEPARTMENT 
Tamil Nadu Civil Courts Act . Constitution of 8 

Special Courts to deal with MCOP cases ( in 
the cadre of District Judge ) in various place 
in the State of Tamil Nadu . 


PR 


Amendment to Notification 


186 


[ 185 ] 


D.T.P. - 11-2 ( 17 ) —1 


186 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


NOTIFICATION - II 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


Notifications under the Indian Stamp Act . 
Provisions for the Consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by the United 
India Insurance Company Limited , Madurai - 1 for certain 
period under the Act . 
[ G.O. ( Rt . ) No. 136 , Commercial Taxes and Registration ( J1 ) , 

30th March 2021 , பங்குனி 17 , சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
No. || ( 2 ) / CTR / 273 / 2021 - In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 9 of 
the Indian Stamp Act , 1899 ( Central Act || of 1899 ) , the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs.10,00,000 / - ( Rupees Ten lakhs only ) chargeable 
under the said Act in respect of issue of insurance policies 
by the United India Insurance Company Limited , Madurai - 1 
for the period from 01.04.2021 to 31.03.2022 . 
New India Assurance Company Limited , Pattulos Road , 

Chennai - 2 . 


[ G.O. Ms. No. 168 , Home ( Courts - ll ) 7th April 2021 , 

பங்குனி 25 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ] 
No.II ( 2 ) / HO / 276 / 2021 .-- In exercise of the powers 
conferred by Section 3 - A of the Tamil Nadu Civil 
Courts Act , 1873 ( Central Act III of 1873 ) , 

1873 ) , the 
Governor of Tamil Nadu , after consultation with the 
High Court of Madras , hereby makes the following 
amendment to the Home Department Notification 
No. II ( 2 ) / HO / 765 / 2020 , published at page 

720 of 
Part Il - Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
dated the 18th Novernber 2020 , namely : 


AMENDMENT . 


In the said Notification , for the expression " One 
Additional District Judge ' ' , the expression " two Additional 
District Judges " shall be substituted . 


S.K. PRABAKAR , 
Additional Chief Secretary to Government . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


[ G.O. ( Rt . ) No. 137 , Commercial Taxes and Registration ( J1 ) , 

30th March 2021 , பங்குனி 17 , சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2052 ) 
No.II ( 2 ) / CTR / 274 / 2021 .-- In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 9 of 
the Indian Stamp Act , 1899 ( Central Act || of 1899 ) , the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs.25,000 / - ( Rupees Twenty Five Thousand only ) 
chargeable under the said Act in respect of issue of policies 
by the New India Assurance Company Limited , Pattulos 
Road , Chennai - 2 , for the period from 1.2.2021 to 30.4.2021 . 


Disputes between Workmen and Managements referred 

to Industrial Tribunal for Adjudication 


C.SEKAR , 
Joint Secretary to Government . 


HOME DEPARTMENT 


Constitution of 8 Special Courts to deal with MCOP cases 

( in the cadre of District Judge ) in various place in the 
State of Tamil Nadu under the Tamil Nadu Civil Courts 
Act . . 


Amendment to Notification 


[ G.O. Ms. No. 168 , Home ( Courts - II ) 7th April 2021 , பங்குனி 

25 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
No. II ( 2 ) / HO / 275 / 2021 . - In exercise of the 

powers 
conferred by Section 3-4 of the Tamil Nadu Civil 
Courts Act , , 1873 ( Central Act III of 1873 ) , the 
Governor of Tamil Nadu , after consultation with the 
High Court 

of Madras , hereby makes the following 
amendment to the Home Department Notification 
No.li ( 2 ) / HO / 764 / 2020 , published at page 

720 of 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
dated the 18th November 2020 , namely : 


மிட்ரேன்ஜ் காம்போனன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் , யூனிட் ஆப் 
பிரேக்ஸ் இந்தியா , சோளிங்கர் , இராணிப்பேட்டை மாவட்டம் . 

[ அரசாணை ( டி ) எண் 113 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி 2 த் துறை , 15 மார்ச் 2021 , பங்குனி 2 , 

சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
No. II ( 2 ) LE / 277 / 2021 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , 

மிட்ரேன்ஜ் 
காம்போனன்ட்ஸ் பிரைவேட் , லிமிடெட் , யூனிட் ஆப் 
பிரேக்ஸ் இந்தியா , சோளிங்கர் , இராணிப்பேட்டை மாவட்டம் 
என்ற நிர்வாகத்திற்கும் , டி.வி.எஸ் குழும் தொழிலாளர் 
நலச் சங்கம் , சோளிங்கர் , இராணிப்பேட்டை மாவட்டம் என்ற 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறில் கோரிக்கை எண்கள் 1 முதல் 8 
வரை , 10 முதல் 12 வரை மற்றும் 14 முதல் 19 வரையிலான 
கோரிக்கைகளை , தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 - ஆம் ஆண்டு 

தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு 
சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்விற்க்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த 

ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


AMENDMENT . 


In the said Notification , for the expression " One 
Additional District Judge " ' , the expression " two Additional 
District Judges " shall be substituted . 


Apr. 28 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


187 


இணைப்பு 


கோரிக்கை எண் . 11 


எழுவினாக்கள் 


கோரிக்கை எண் . 1 


உஷ்ணபடியாகவும் வெயிட் படியாகவும் மாத சம்பளத்துடன் 
ரூ .3,000 / - உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற் 
சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


தற்போதைய அடிப்படை சம்பளத்துடன் ரூ .10,000 / - உயர்த்தி 
வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் . 12 


கோரிக்கை எண் . 2 


குடும்ப மருத்துவ படியாக மாத சம்பளத்தில் ரூ .2,000 / 
வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


தற்போது அளித்து வரும் சிறப்பு சம்பளத்துடன் ரூ .2,000 / 
உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற் சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் . 14 


கோரிக்கை எண் . 3 


இரவு பணி படியாக முழு இரவு பணி ( Full Night Shift ) 
மற்றும் பாதி இரவு பணிக்கு ( Half Night Shift ) தற்போது அளித்து 
வருவதுடன் நாள் ஒன்றுக்கு 25 / - ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் 
என்று கோரும் தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


தற்போது அளித்து வரும் பஞ்சப்படியுடன் ரூ .5,000 / - உயர்த்தி 
அளிக்க ண்டும் என்று கோரும் தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் . 15 


கோரிக்கை எண் . 4 


தற்போது அளித்து வரும் வீட்டு வாடகைபடியுடன் ரூ .2,000 / 
உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற் சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


தற்போது வழங்கப்பட்டு வரும் ஆண்டுக்கு 2 ஜோடி சீருடை 
என்பதை 3 ஜோடி சீருடையாக வழங்க வேண்டும் என்று கோரும் 
தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் . 16 


கோரிக்கை எண் . 5 


தற்போது அளித்து வரும் போக்குவரத்து படியுடன் ரூ .1,000 / 
உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற் சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


வருடத்திற்கு 2 ஜோடி காலணி , 5 ஜோடி காலுறை வழங்க 
வேண்டும் என்று கோரும் தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் . 17 


கோரிக்கை எண் . 6 


மாதம் 1 கிலோ Horlicks வழங்கப்பட வேண்டும் என்று 
கோரும் தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


தற்போது அளித்து வரும் சலவைப் படியுடன் ( Washing 
Allowance ) ரூ .200 / - உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரும் 
தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் . 18 


கோரிக்கை எண் . 7 


மாதம் 4 குளியல் சோப்பு வழங்கப்பட வேண்டும் என்று 
கோரும் தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் . 19 


தற்போது அளித்து வரும் மாத ஊக்கத் தொகையுடன் 
( incentive ) ரூ .1,500 / - உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரும் 
தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் . 8 


தற்போது அளித்து வரும் சிறப்பு படியுடன் ரூ .500 / -உயர்த்தி 
வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


இரண்டு மாதத்திற்கு 1 டவல் வழங்கப்பட வேண்டும் என்று 
கோரும் தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

மதராஸ் ஜிம்கானா கிளப் 
[ அரசாணை ( டி ) எண் 138 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அரத் துறை , 7 ஏப்ரல் 2021 , பங்குனி 25 , சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
No. II ( 2 ) / LE / 278 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மதராஸ் ஜிம்கானா 
கிளப் என்ற நிர்வாகத்திற்கும் மதராஸ் ஜிம்கானா கிளப் ஸ்டாப் 
அண்டு ஒர்க்கர்ஸ் யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


கோரிக்கை எண் . 10 


பிள்ளைகள் படிப்புகான கல்விப் படி தற்போது அளித்து 
வருவதுடன் ரூ .225 / - உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரும் 
தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


188 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


வ . 
எண் . 


பெயர் 


பணி 
எண் . 


29 . 


604 


30 . 


606 


31 . 


547 


மேற்சொன்ன தொழிற்தகராறை சென்னை , தொழிற் 
தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 ஆம் - ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சென்னை , 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்விற்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த 

ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


32 . 


599 


33 . 


539 


34 . 


543 


35 . 


504 


36 . 


505 


37 . 


503 


இணைப்பு 


38 . 


501 


39 . 


584 


40 . 


570 


எழுவினா 
மெட்ராஸ் ஜிம்கானா கிளப் நிர்வாகம் கீழ்க்காணும் 56 
தொழிலாளர்களை 04.11.2020 முதல் ஆட்குறைப்பு செய்தது 
நியாயம்தானா ? இல்லையெனில் அவர்கள் பெறத்தக்க நிவாரணம் 
என்ன ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க 


41 . 


574 


42 . 


605 


G. ஸ்ரீராம் 
லஷ்மி நாராயணன் 
G. பிரபு 
R. மாலதி 
J. ஜான்சன் 
A. பாஸ்கர் 
அன்பு 
சரஸ்வதி 
குமாரி 
S. அண்ணாமலை 
M. சங்கர் 
G. ஜெகஜீவராமன் 
S. எழிலரசன் 
V. சாந்தகுமாரி 
K. பாத்திமா 
S. சித்ரா 
J. கவிதா 
M. பிரேம்குமார் 
G. ஈஸ்டர் ராஜ் 
P.K. ரமேஷ் குமார் 
A. ஜோசப் 
A. அருண்குமார் 
R. கணேசன் 
A. கபிலன் 
S. சரவணன் 
R. மணவாளன் 
திலிப்குமார் 
H. அக்பர் 


43 . 


564 


44 . 


602 


வ . 
எண் . 


பெயர் 


பணி 
எண் . 


45 . 


601 


1 . 


A. மணி 


583 


46 . 


600 


2 . 


M. ராஜா 


531 


47 . 


603 


3 . 


546 


48 . 


578 


4 . 


582 


49 . 


530 


5 . 


555 


50 . 


549 


6 , 


580 


51 . 


500 


586 


52 . 


562 


TNTo | 


575 


53 . 


557 


9 . 


S. டோம்னிக் 
சத்தியவாணி 
M. முருகன் 
S.R. கவி கார்த்திக் 
C. சரண்ராஜ் 
S. புஷ்பராஜ் 
L. லலித்குமார் 
P. விஜயன் 
S. அருள்குமார் 
R. டில்லிபாபு 
R.M. தியாகராஜன் 
S. தமிழ்செல்வன் 
V. பன்னீர்செல்வம் 


571 


54 . 


548 


10 . 


532 


55 . 


563 


11 , 


576 


56 . 


489 


12 . 


572 


13 . 


560 


14 . 


490 


15 . 


498 


16 . 


G. சீனிவாசன் 


551 


17 . 


550 


18 . 


516 


19 , 


573 


20 . 


553 


K. வினோத்குமார் 
ஆல்பர்ட் தாமஸ் வீலர் 
M. சுப்ரமணி 
K. மஞ்சுளா 
K. அன்பழகன் 
R. ஏலாயி 
S. மதன்குமார் 
E. பாலமுருகன் 


[ தொழிற்தகராறுகள் மதராஸ் ஜிம்கானா கிளப் என்ற 

நிர்வாகத்திற்கும் மதராஸ் ஜிம்கானா கிளப் ஸ்டாப் அண்டு 
ஒர்க்கர்ஸ் யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்கும் இடையே 
ஆட்குறைப்பு குறித்து எழுப்பப்பட்ட தொழிற்தாவா - தொழிற் 
தீர்ப்பாயத்தின் தீர்ப்பிற்காக அனுப்பப்பட்டது - தொழிற் 
தகராறுகள் சட்டம் 1947 பிரிவு 10B- ன் 

கீழ் ஆணை 
வெளியிடப்படுகிறது . ] 
கீழ்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது . 

( அரசாணை ( டி ) எண் 139 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அரித் துறை , 7 ஏப்ரல் 2021 , பங்குனி 25 , 

சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
No. II ( 2 ) / LE / 279 / 2021 . -- 
படிக்க : 

சென்னை , தொழிலாளர் உதவி ஆணையரின் சமரச 
முறிவறிக்கை ந.க.எண் . ஆ / 115-1 & 2 / 2020 , நாள் 09.02.2021 . 

2. தொழிலாளர் ஆணையரின் கடிதம் எண் . 14/4159/2021 , 
நாள் . 19.02.2021 . 

3. தொழிலாளர் ஆணையரின் கடிதம் எண் . 144160/2021 , 
நாள் . 27.02.2021 . 


21 . 


558 


22 . 


554 


23 . 


577 


1 . 


24 , 


579 


25 . 


581 


26 . 


585 


பாபு 
அருள் 
K. ஸ்டாலின் 
G. கதிரேசன் 


27 . 


496 


28 . 


497 


Apr. 28 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


189 


வ . 
எண் . 


பெயர் 


பணி 
எண் 


22 . 


554 


23 . 


R. ஏலாயி 
S. மதன்குமார் 
E. பாலமுருகன் 


577 


24 . 


579 


25 . 


பாபு 


581 


26 . 


அருள் 


585 


27 . 


K. ஸ்டாலின் 


496 


497 


604 


606 


4 . அரசு ஆணை ( டி ) எண் 138 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அ 1 ) துறை , நாள் . 07.04.2021 
ஆணை : எண் . 139 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ 1 ) த் துறை 7 ஏப்ரல் 2021. ) 

மேலே நான்கில் படிக்கப்பட்ட அரசாணையில் மதராஸ் 
ஜிம்கானா கிளப் என்ற நிர்வாகத்திற்கும் மதராஸ் ஜிம்கானா கிளப் 
ஸ்டாப் அண்டு ஒர்க்கர்ஸ் யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்கும் 
இடையே 

ஆட்குறைப்பு குறித்து எழுப்பப்பட்ட தொழிற்தாவா 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட்டுள்ளதாலும் , 

தொழில் அமைதியை காப்பதற்காகவும் , நிறுவன 
வேலைவாய்ப்பை பராமரிக்கவும் , 

ஆட்குறைப்பு 

செய்யப்பட்ட 
தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டும் , 
04.11.2020 முதல் செய்யப்பட்ட ஆட்குறைப்பு குறித்து தீர்மானித்திட 
தொழிற்தகராறுகள் சட்டம் பிரிவு 10 ( 1 ) -ன்கீழ் தொழிற்தீர்பாயத்தின் 
தீர்ப்பிற்கு பரிந்துரைத்துள்ள நிலையில் மேற்படி தொழிற்தீர்ப்பாயத்தின் 
ஆணைகள் பெறும் வரை , 56 தொழிலாளர்கள் ஆட்குறைப்பினை 
நிறுத்திவைக்க தொழிற்தகராறுகள் சட்டம் பிரிவு 108 - ன் கீழ் தக்க 
உத்தரவு பிறப்பித்திட அரசு கருதுவதாலும் ; 

தொழிற்தகராறுகள் சட்டம் , 1947 பிரிவு 10B- ல் வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கீழ்கண்டவாறு ஆணையிடுகிறார் . 

மதராஸ் ஜிம்கானா கிளப் என்ற நிர்வாகத்திற்கு எதிராக 
மதராஸ் ஜிம்கானா கிளப் ஸ்டாப் அண்டு ஒர்க்கர்ஸ் யூனியன் 
தொழிலாளர்களை ஆட்குறைப்பு செய்தது குறித்து எழுப்பப்பட்ட 
தொழிற்தாவாவில் சென்னை தொழிற்தீர்ப்பாயத்தின் ஆணைகள் 
பெறும் வரை கீழ்கண்ட 56 தொழிலாளர்களின் ஆட்குறைப்பு 
தொடர்பான நிர்வாகத்தின் உத்தரவுகளை நிறுத்திவைக்க 
வேண்டும் என மதராஸ் ஜிம்கானா கிளப் என்ற நிர்வாகத்திற்கு 
அறிவுறுத்தப்படுகிறது . 


547 


599 


539 


543 


504 


505 


503 


501 


584 


28 . G. கதிரேசன் 
29 . G. ஸ்ரீராம் 
30. ( லஷ்மி நாராயணன் 
31 . 

G. பிரபு 
32 . R. மாலதி 
33 . J. ஜான்சன் 
34 . A. பாஸ்கர் 
35 . அன்பு 
36 . சரஸ்வதி 
37 . குமாரி 
38 . S. அண்ணாமலை 
39 . M. சங்கர் 
40 . G. ஜெகஜீவராமன் 
41 . S. எழிலரசன் 
42 . V. சாந்தகுமாரி 
43 . K. பாத்திமா 
44 . 

S. சித்ரா 
45 . J. கவிதா 
46 . M. பிரேம்குமார் 
47 . G. ஈஸ்டர் ராஜ் 
48 . P.K. ரமேஷ் குமார் 
49 . A. ஜோசப் 
50 . A. அருண்குமார் 
51 , R. கணேசன் 


570 


574 


605 


வ . 
எண் . 


பெயர் 


பணி 
எண் 


564 


1 . 


A. மணி 


583 


602 


2 . 


M. ராஜா 


531 


601 


3 . 


S. டோம்னிக் 


546 


600 


4 . 


582 


603 


5 . 


555 


578 


6 . 


580 


530 


7 . 


586 


549 


8 . 


575 


500 


9 . 


571 


சத்தியவாணி 
M. முருகன் 
S.R. கவி கார்த்திக் 
C. சரண்ராஜ் 
S. புஷ்பராஜ் 
L. லலித்குமார் 
P. விஜயன் 
S. அருள்குமார் 
R. டில்லிபாபு 
R.M. தியாகராஜன் 
S. தமிழ்செல்வன் 
V. பன்னீர்செல்வம் 


52 . 


A. கபிலன் 


562 


10 . 


532 


11 . 


576 


12 . 


572 


13 . 


560 


14 . 


490 


15 . 


498 


53 . S. சரவணன் 

557 
54 . R. மணவாளன் 

548 
55 . திலிப்குமார் 

563 
56 . H. அக்பர் 

489 
மெட்ராஸ் போட் கிளப் 
( அரசாணை ( டி ) எண் 140 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ ) த் துறை , 7 ஏப்ரல் 2021 , பங்குனி 25 , சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
No. II ( 2 ) LE / 280 / 2021.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மெட்ராஸ் போட் கிளப் என்ற 
நிர்வாகத்திற்கும் மெட்ராஸ் போட் கிளப் ஸ்டாப் அண்டு ஒர்க்கர்ஸ் 
யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


16 . 


G. சீனிவாசன் 


551 


17 . 


550 


18 . 


516 


19 . 


K. வினோத்குமார் 
ஆல்பர்ட் தாமஸ் வீலர் 
M. சுப்ரமணி 
K. மஞ்சுளா 
K. அன்பழகன் 


573 


20 . 


553 


21 . 


558 


190 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


வ . 
எண் . 


பெயர் 


27 . 


V. குமரகுரு 
K. பேரின்பம் 


28 . 


29 , 


D. சிவா 


30 . 


D. ராதா 


மேற்சொன்ன தொழிற்தகராறை 

சென்னை , தொழிற் 
தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் 

சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சென்னை , 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 


31 . 


R. மலர் 


32 . 


33 . 


S. சசிகுமார் 
S. வேணு 
S. மதன் 
S. சீனிவாசன் 


34 . 


35 . 


36 . 


37 . 


பிரசாந்த் குமார் 
அரவிந்தன் 
N. தீனதயாளன் 
C. கூத்தன் . 


எழுவினா 
மெட்ராஸ் போட் கிளப் நிர்வாகம் கீழ்க்காணும் 39 
தொழிலாளர்களை 10.12.2020 தேதி முதல் ஆட்குறைப்பு செய்தது 
நியாயம்தானா ? இல்லையெனில் அவர்கள் பெறத்தக்க நிவாரணம் 
என்ன ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க 


38 . 


39 . 


வ . 
எண் . 


பெயர் 


1 . 


2 . 


3 . 


S. ஜான்சன் சுந்தர்ராஜ் 
A. மார்ட்டின் லியோ 
P. ஜெய்சங்கர் 
P. பிலிப் பெர்ணான்டஸ் 
K. மேகநாதன் 


4 . 


தொழிற்தகராறுகள் மெட்ராஸ் போட் கிளப் 

என்ற 
நிர்வாகத்திற்கும் மெட்ராஸ் போட் கிளப் ஸ்டாப் அண்டு 
ஒர்க்கர்ஸ் யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்கும் இடையே 
ஆட்குறைப்பு குறித்து எழுப்பப்பட்ட தொழிற்தாவா 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட்டது 
தொழிற்தகராறுகள் சட்டம் 1947 பிரிவு 10B- ன் கீழ் ஆணை 
வெளியிடப்படுகிறது 
கீழ்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

[ அரசாணை ( டி ) எண் 141 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அரித் துறை , 7 ஏப்ரல் 2021 , பங்குனி 25 , 

சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) 
No. II ( 2 ) / LE / 281 / 2021 . - 
படிக்க : 

1. சென்னை , தொழிலாளர் உதவி ஆணையர் ( சமரசம் ) - 3 
ந.க.எண் . ஆ / 136-1 & 2 / 2020 , நாள் , 09.02.2021 . 

2. தொழிலாளர் ஆணையரின் கடிதம் எண் . ப 4 / 4161 / 2021 , நாள் . 
19.02.2021 . 


5 . 


6 . 


K. அழகு 


7 . 


8 . 


C.K. சசிதரன் 
N. சுகுமார் 
K. தேவா 


9 . 


10 . 


சார்லஸ் சாலமன் 


3. தொழிலாளர் ஆணையரின் கடிதம் எண் . 14/4162/2021 , 
நாள் . 27.02.2021 . 
4 . அரசு ஆணை ( டி ) எண் 140 

140 தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அ 1 ) துறை , நாள் . 07.04.2021 


15 , 


11 . S. மணிமாறன் 
12 . R. குபேந்திரன் 
13 . 

R. விஜி 
14 . 

B. வெங்கடேசன் 

M. ஜெயக்குமார் 
16 . M. செல்வம் 
17 . L. வடிவேல் 
18 . 

P.A. சுதாகர் 
19. S. சத்திய நாராயணன் 
20 . J. முத்துகருப்பன் 
21 . R. முரளிகிருஷ்ணன் 
22 . K. தனசேகர் 
23 . 

L. ரமேஷ் 
24 . 

G. பிரசாந்த் 
25 , 

K. சக்திவேல் 
26 . M. கலையரசன் 


ஆணை : எண் . 141 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( அர்த் 
துறை 7 ஏப்ரல் 2021. ) 
மேலே நான்கில் படிக்கப்பட்ட 

படிக்கப்பட்ட அரசாணையில் 

அரசாணையில் மெட்ராஸ் 
போட் கிளப் என்ற நிர்வாகத்திற்கும் மெட்ராஸ் போட் கிளப் 
ஸ்டாப் அண்டு ஒர்க்கர்ஸ் யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்கும் 
இடையே ஆட்குறைப்பு குறித்து எழுப்பப்பட்ட தொழிற்தாவா 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட்டுள்ளதாலும் ; 

தொழில் அமைதியை காப்பதற்காகவும் , நிறுவன 
வேலைவாய்ப்பை பராமரிக்கவும் , ஆட்குறைப்பு செய்யப்பட்ட 
தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டும் , 
10.12.2020 முதல் செய்யப்பட்ட ஆட்குறைப்பு குறித்து தீர்மானித்திட , 
தொழிற்தகராறுகள் சட்டம் பிரிவு 10 ( 1 ) -ன் கீழ் தொழிற்தீர்ப்பாயத்தின் 
தீர்ப்பிற்கு பரிந்துரைத்துள்ள நிலையில் மேற்படி தொழிற்தீர்ப்பாயத்தின் 


Apr. 28 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


191 


வ . 
எண் . 


பெயர் 


27 . 


V. குமரகுரு 


28 . 


K. பேரின்பம் 


29 . 


D. சிவா 


ஆணைகள் பெறும் வரை , 39 தொழிலாளர்கள் ஆட்குறைப்பினை 
நிறுத்திவைக்க தொழிற்தகராறுகள் சட்டம் பிரிவு 108 - ன் கீழ் தக்க 
உத்தரவு பிறப்பித்திட அரசு கருதுவதாலும் ; 

தொழிற்தகராறுகள் சட்டம் , 1947 , பிரிவு 10B- ல் வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கீழ்கண்டவாறு ஆணையிடுகிறார் . 

மெட்ராஸ் போட் கிளப் என்ற நிர்வாகத்திற்கு எதிராக மெட்ராஸ் 
போட் கிளப் ஸ்டாப் அண்டு ஒர்க்கர்ஸ் யூனியன் தொழிலாளர்களை 
ஆட்குறைப்பு செய்தது குறித்து எழுப்பப்பட்ட தொழிற்தாவாவில் 
சென்னை தொழிற்தீர்ப்பாயத்தின் ஆணைகள் 

ஆணைகள் பெறும் வரை 
கீழ்கண்ட 39 தொழிலாளர்களின் ஆட்குறைப்பு தொடர்பான 
நிர்வாகத்தின் உத்தரவுகளை நிறுத்திவைக்க வேண்டும் 
மெட்ராஸ் போட் கிளப் என்ற நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்படுகிறது . 


30 . 


D. ராதா 


31 . 


R. மலர் 


32 . 


33 . 


S. சசிகுமார் 
S. வேணு 
S. மதன் 


என 


34 . 


35 . 


S. சீனிவாசன் 


வ . 
எண் . 


பெயர் 


36 . 


1 . 


37 . 


2 . 


38 . 


பிரசாந்த் குமார் 
அரவிந்தன் 
N. தீனதயாளன் 
C. கூத்தன் . 

( ஆளுநரின் ஆணைப்படி ) 


S. ஜான்சன் சுந்தர்ராஜ் 
A. மார்ட்டின் லியோ 
P. ஜெய்சங்கர் 
P. பிலிப் பெர்ணான்டஸ் 
K. மேகநாதன் 


3 . 


39 . 


4 . 


5 . 


6 . 


K. அழகு 


7 . 


8 . 


C.K. சசிதரன் 
N. சுகுமார் 
K. தேவா 


9 . 


10 . 


சார்லஸ் சாலமன் 


11 . 


S. மணிமாறன் 
R. குபேந்திரன் 


12 . 


13 . 


R. விஜி 


14 . 


B. வெங்கடேசன் 


Disputes between Workmen and Managements 

referred to Labour Courts for Adjudication . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி 

திருத்த அறிவிக்கை 
[ அரசாணை ( டி ) எண் 128 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி 1 ) த் துறை , 23 மார்ச் 2021 , பங்குனி 10 , சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) 
No. II ( 2 ) / LE / 282 / 2021 . - தமிழ்நாடு அரசிதழ் வெளியீடு 
எண் 

1 , நாள் 3 ஜனவரி 2018 , பாகம் II- பிரிவு 2 ல் 
பக்க எண் 27 , அறிவிக்கை எண் II ( 2 ) / LE / 29 / 2018 அரசாணை ( டி ) 
எண் . 707 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் ( பி 1 ) துறை , 
நாள் 11-12-2017 - க்கு கீழ்காணும் திருத்தம் வெளியிடப்படுகிறது . 

திருத்தம் 
அரசாணை ( டி ) எண் . 707 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி 1 ) த் துறை , நாள் 11-12-2017 - இன் பக்கம் 2 - இல் , அறிவிக்கையின் 
இணைப்பில் உள்ள எழுவினாவிற்கு பின் , இரண்டாம் எழுவினாவாக 
பின்வருவனவற்றை சேர்த்து படிக்கவும் : 

" திரு . M. P. சரவணன் , ஓட்டுநருக்கு ( பணி எண் 9490 ) , 
நிர்வாகம் வழங்கிய 19-04-2012 நாளிட்ட அலுவலக உத்தரவின் 
மூலம் மனுதாரர் தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த காலத்தை தகுதி 
வாய்ந்த விடுப்பாக வரைமுறைப்படுத்தியுள்ளதை பணி நாட்களாக 
கருதி உத்தரவிட வேண்டும் என்ற , தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் " 


15 . 


M. ஜெயக்குமார் 


16 . 


M. செல்வம் 


17 . 


L. வடிவேல் 


18 . 


19 . 


20 . 


21 . 


22 . 


P.A. சுதாகர் 
S. சத்திய நாராயணன் 
J. முத்துக்கருப்பன் 
R. முரளிகிருஷ்ணன் 
K. தனசேகர் 
L. ரமேஷ் 
G. பிரசாந்த் 
K. சக்திவேல் 
M. கலையரசன் 


23 . 


24 . 


25 . 


முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


26 . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


